GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[Regd . No. TN /CCN /467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


TO 


TAM 


NMEN 


RELLI 


ERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


RUTHA 


ALONET 


RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No . 48 ] 


CHENNAI, WEDNESDAY, DECEMBER 12 , 2012 

Karthigai 27 , Thiruvalluvar Aandu - 2043 


Part III — Section 2 


Statutory Notifications and Orders issued by 

Heads of Departments . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


CONTENTS 


Pages. 


CORPORATION OF CHENNAI. 
Proposal for Revision of Company Tax under CCMC Act 


62 -64 


DTP - 111-2 (48) — 1 


[ 61 ] 


62 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 111 — Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 

CORPORATION OF CHENNAI 


Proposal for Revision of Company Tax Under the CCMC Act 


(R .D .C .No . PT /001420 /2012) 


No. SROC - 9 /2012 . 

The Corporation of Chennai is collecting Company Tax as per the provision Under Section 110 of Chennai City 
Municipal Corporation Act, 1919 . It is proposed to revise the Company Tax , is published as per the provision under 
Section 98 -A of the CCMC Act 1919 . 

The Proposed half year Company Tax would be taken for consideration by the Chennai Corporation after 
30 days from the day of publication . Hence any objection in this regard would be received within 30 days for 
consideration . 

Objection if any, should be addressed to the Commissioner, Corporation of Chennai, Ripon Buildings , Chennai 
600 003. 


HALF YEARLY COMPANY TAX PROPOSED TO BE REVISED W . E .F. 2 /2012 -2013 


Companies having the head offices within Chennai Corporation Limits 


S .No. 


Paid up Capital 


Proposed Half Yearly Company Tax 


Rs. 


Below one lakh (upto Rs. 99, 999 /-) 
Rs. 1,00 ,000 /- to 1 , 99 ,999/ 
Rs. 2,00 ,000 /- to 2, 99, 999/ 
Rs. 3,00 ,000 /- to 4, 99, 999/ 
Rs. 5 ,00 ,000 /- to 9 ,99, 999/ 
Rs. 10 , 00 ,000 /- to 19, 99 ,999/ 
Rs. 20 ,00 ,000 /- to 29, 99 ,999/ 
Rs. 30 ,00 ,000 /- to 39 ,99 ,999 / 
Rs. 40 ,00 ,000 /- to 49, 99 ,999/ 
Above 50 ,00 ,000 / 


500 / 
1 ,000/ 
1 ,500 / 
2,500/ 
5 ,000 / 
10,000 / 
15 ,000 / 
20 , 000/ 
25 ,000 / 
30 ,000 / 


Companies having head offices outside the Corporation of Chennai Limits 


S . No. 


Gross income of the Company 


( 2 ) 
Has not exceeded Rs. 5 ,00 ,000 / 
Rs. 5 ,00 ,001/- To Rs. 10 ,00 , 000 / 
Rs. 10 ,00,001/- To Rs.20 ,00 ,000 / 


Proposed Half Yearly Company Tax 

Rs. 

( 3 ) 
500 / 
1 , 000 / 
2 , 000 / 


Dec . 12 , 2012 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


63 


S . No. 


Gross income of the Company 


Proposed Half Yearly Company Tax 


Rs . 


( 3) 


4 


Above Rs . 20 , 00 , 000 / 

Rs. 2 ,000 / - and it exceeds 
Rs. 20 , 00, 000 /- at the rate of 
Rs . 500/ - for every Rs . 1 , 00 , 000 / 

subject to maximum Rs. 30 ,000/ 
The companies who do not have their head or principal office at Chennai city are also liable to pay the tax for 
first year at Rs. 500 /-; but if the gross income of the company during such year is subsequently found to have 
exceeded Rs . 5 , 00 , 000/ - they shall pay tax calculated in accordance with the above mentioned scale less the initial 
payment of Rs. 500 /- . 


Chennai-600 003 , 
7th December 2012 . 


D . KARTHIKEYAN , 

Commissioner , 
Corporation of Chennai. 


( வ .து .ந.க . எண் . தொ . வ . எண் ./1420/2012 ). 


அறிவிக்கை 


சென்னை மாநகர முனிசிபல் சட்டம் , 1919 பிரிவு 110 - ன்படி சென்னை மாநகராட்சியால் வசூலிக்கப்படும் அரையாண்டு நிறுமம் 
வரி ( Copmpany Tax ) யினை திருத்தியமைப்பது குறித்து சென்னை மாநகர முனிசிபல் சட்டம் 1919 , பிரிவு 98 - Aன்படி இந்த 
அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


உத்தேசிக்கப்பட்டுள்ள அரையாண்டு நிறுமம் வரியானது இந்த அறிவிக்கை வெளிடப்படும் நாளிலிருந்து 30 நாட்களுக்குப் 
பிறகு சென்னை மாநகராட்சியினால் பரிசீலிக்கப்படவுள்ளது . எனவே , இது குறித்து ஆட்சேபனைகள் ஏதும் இருப்பின் சென்னை 
மாநகராட்சியினால் 30 நாட்களுக்குள் பெறப்பட்டு அவை பரிசீலிக்கப்படும் . 


இப்பொருள் குறித்து ஆட்சேபனைகள் ஏதேனும் இருப்பின் அதனை ஆணையர் , சென்னை மாநகராட்சி , ரிப்பன் கட்டிடம் , 
சென்னை - 600 003 என்ற முகவரிக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


2012 - 2013ஆம் இரண்டாம் அரையாண்டு முதல் திருத்தியமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள 

நிறுமம் வரியின் புதிய விகிதங்கள் 


( சென்னை மாநகராட்சி எல்லைக்கு தலைமையிடமாகக் கொண்டு இயங்கும் நிறுவனங்கள் ) 


வ . எண் 


முதலீடு தொகை 
(இலட்சங்களில் ) 

( 2 ) 


உத்தேசிக்கப்பட்டுள்ள 
அரையாண்டு நிறுமம் வரி 


ரூ . 500 / 


ஒரு இலட்சத்திற்கு 
குறைவாக 
( ரூ . 99, 999 க்குள்) 


ரூ .1,000 / 


ரூ .1,500/ 


ரூபாய் 1, 00 ,000 
முதல் ரூபாய் 1, 99, 999 வரை 
ரூபாய் 2,00, 000 
முதல் ரூபாய் 2, 99, 999 வரை 

ரூபாய் 3 , 00 , 000 
முதல் ரூபாய் 4 ,99 ,999 வரை 
ரூபாய் 5 ,00 ,000 
முதல் ரூபாய் 9, 99 , 999 வரை 
ரூபாய் 10 ,00 , 000 
முதல் ரூபாய் 19, 99, 999 வரை 


ரூ.2,500/ 


ரூ .5 , 000 / 


ரூ . 10 , 000/ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part III - Sec . 2 


வ . எண் 


உத்தேசிக்கப்பட்டுள்ள 
அரையாண்டு நிறுமம் வரி 

( 3 ) 
ரூ . 15 ,000/ 


முதலீடு தொகை 
(இலட்சங்களில் ) 

(2 ) 
ரூபாய் 20 , 00 ,000 
முதல் ரூபாய் 29,99,999 வரை 
ரூபாய் 30 , 00 ,000 
முதல் ரூபாய் 39, 99, 999 வரை 
ரூபாய் 40 , 00 ,000 
முதல் ரூபாய் 49, 99, 999 வரை 
ரூபாய் 50 ,00 ,000 க்கு மேல் 


ரூ . 20 ,000/ 


ரூ . 25 , 000 / 


ரூ . 30, 000/ 


சென்னை மாநகராட்சி எல்லைக்கு வெளியே தலைமையிடம் அமைந்து சென்னையில் இயங்கும் கிளை 

நிறுவனங்கள் 


வ . எண் 


நிறுவனத்தின் மொத்த வருமானம் 


அரையாண்டுக்கு செலுத்த வேண்டிய 

நிறுமம் வரி 


( 2 ) 


( 3) 


ரூ .5 , 00 , 000/ - க்கு மிகாமல் 


ரூ . 500 / 


ரூ .5,00 ,001/ - முதல் 


ரூ.10,00 , 000 /- வரை 


ரூ .1, 000/ 


ரூ. 10 ,00 , 001 / - முதல் ரூ. 20, 00 ,000/ - வரை 


ரூ .2, 000/ 


ரூ .20 , 00 , 000/ - க்கு மேல் 


ரூ .2, 000/ - மற்றும் 
20, 00 ,000 / - க்கு மேல் 
கூடுதலாக உள்ள தொகைக்கு 
ஒவ்வொரு 1,00 , 000/ - க்கும் ரூ .500/ 
வீதம் அதிக பட்சம் ரூ . 30 , 000 / 


மேலும் ஒரு நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் அல்லது முதன்மை அலுவலகம் சென்னை மாநகரில் இல்லாமல் 
இருந்தாலும் முதல் ஆண்டிற்கு நிறுமம் வரி ரூ. 500 / - செலுத்தப்பட வேண்டும் . ஆனால் அந்நிறுவனத்தின் மொத்த 
வருமானம் அந்த ஆண்டில் ரூ . 5 ,00 ,000/ - க்கு மிகையாக இருப்பதாகக் கண்டறியப்பட்டால் அந்நிறுவனம் மேலே 
அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட விகிதத்தின்படி முதலில் செலுத்திய ரூ . 500/ - ஐ கழித்து மீதமுள்ள தொகை செலுத்த 
வேண்டும் . 


சென்னை - 600 003 , 
2012 டிசம்பர் 7 . 


தா . கார்த்திகேயன் , 

ஆணையர் 
சென்னை மாநகராட்சி . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI ON 

BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


